GOVERNMENT OF TAMIL NADU 

2011 


[ Regd . No . TN / CCN / 467 / 2009 - 11 . 
[ R . Dis . No. 197 / 2009 . 
[Price : Re. 0 . 80 Paise . 


TAM 


* 


" 


. . . 


ONMENT 


* 


Kட்டி 
பாட 


EGOVED 


NADO 


TAMIL NADU 
GOVERNMENT GAZETTE 


- 


10TH 
AL 


- 


10 


LONE TR 


TIUMPHS 


PUBLISHED BY AUTHORITY 


No . 314] 


CHENNAI , THURSDAY , SEPTEMBER 8 , 2011 

Aavani 22, Thiruvalluvar Aandu - 2042 


Part VI _ Section 2 


Notifications or Orders of interest to a section of the public 

issued by Heads of Departments , etc . 


NOTIFICATIONS BY HEADS OF DEPARTMENTS , ETC . 


COLLECTORS AND LOCAL AUTHORITIES 


ஊராட்சிகளின் ஆய்வாளர் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் , விழுப்புரம் . 
விழுப்புரம் மாவட்டம் , திருவெண்ணெய்நல்லூர் ஊராட்சி ஒன்றியம் , பெரியசெவலை ஊராட்சி மன்றத் 

துணைத் தலைவர் பதவிநீக்கம் செய்தல் பற்றிய அறிவிக்கை . 


ந .க . எண் அ3/ 2177 /2008/உ . இ .(° .).) 
No. VI(2)/ 445 (c) 2011 . 

தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் , 1994 பிரிவு 206 உட்பிரிவு 11 - ல் ஊராட்சிகளின் ஆய்வாளர் மற்றும் மாவட்ட 
ஆட்சித்தலைவருக்கு அளிக்கப்பட்டுள்ள அதிகாரத்தின்படி பெரியசெவலை ஊராட்சி நிதியிலிருந்து துணைச் 
செலவுச்சீட்டுகள் ஏதும் இல்லாமல் , ரூ . 9,50, 820 / - ஐ ( ரூபாய் ஒன்பது லட்சத்து ஐம்பதாயிரத்து எண்ணூற்று இருபது 
மட்டில் ) ஊராட்சி நிதியிலிருந்து தொகையினை எடுக்கும்போது காசோலைகளில் கூட்டு கையொப்பம் இட்டு 
ஊராட்சிக்கு இழப்பு ஏற்படும் வகையில் செயல்பட்டது , ஊராட்சியில் செலவினம் மேற்கொள்ளும்போது ஊராட்சி மன்ற 
அங்கீகாரம் இன்றி ரூ . 9,50 ,820 / - ஐ ( ரூபாய் ஒன்பது லட்சத்து ஐம்பதாயிரத்து எண்ணூற்று இருபது மட்டில் ) செலவினம் 
மேற்கொள்ள காசோலைகளில் கூட்டு கையொப்பம் இட்டு செலவினம் மேற்கொண்டு ஊராட்சி சட்டத்திற்கு புறம்பாக 
செயல்பட்டமைக்காக திருவெண்ணெய்நல்லூர் ஊராட்சி ஒன்றியம் , பெரியசெவலை ஊராட்சி மன்ற 
துணைத் தலைவர் திரு . ஆர் . பாலன் என்பவரை பதவிநீக்கம் செய்து அறிவிக்கை வெளியிடப்படுகிறது . 

இந்த அறிவிக்கை தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் நாள் முதல் அமுலுக்கு வருகிறது . 


விழுப்புரம் , 
2011 செப்டம்பர் 6 . 


கா . த . மணிமேகலை , 
ஊராட்சிகளின் ஆய்வாளர் மற்றும் 

மாவட்ட ஆட்சித்தலைவர் . 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள் மற்றும் அச்சுத் துறை இயக்குநரால் 

அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது . 
DTP _ VI- 2 Ex . ( 314 ) 


